எருமை இனத்துப் 

பெண் 


pedepot 


கதை- பால் கோப்பில் 
தமிழில்- சபேசன் 
மருதப்பா 


DOOO000DN 


வேட்டையாடுவதில் திறமைமிக்க ஒரு இளம் மனிதன் 
இருந்தான் காக்கைகளும் , சிலசமயம் மக்பி பறவைகளும் 
அவன் வேட்டையாடும்போது கிடைக்கும் சிறு மாமிச 
துண்டுகளுக்காக அவனை பின்தொடர்ந்தனர் 
எருமை மாடுகளுடன் ஒரு அருமையான இணக்கத்தை அவன் 
உணர்ந்தான் அங்கு உள்ள மக்களுக்கு மாமிசத்தேவை 
ஏற்படும்போது அவன் நிச்சயமாக ஒரு எருமைக்கூட்டத்தை 
கண்டுபிடித்துவிடுவான் என்று நம்பினார்கள் . அவன் அவற்றை 
வேட்டையாடும்போது எருமைகள் தாங்களே தங்களை 
அர்பணிப்பதற்காக அவைகளுக்கு நன்றி கூறினான் . 


ஒருநாள் விடிகாலைநேரம் எருமைகள் தண்ணீர் 
குடிக்கவரும் ஓடையின் அந்த பகுதிக்கு வேட்டைக்காரன் 
சென்றான் . புதர்களுக்குள் மறைந்தவாறு காத்திருந்தான் . 
அந்த காலை சூரிய ஒளியில் தங்கள் காதுகளை திறந்து 
மூடிக்கொண்டிருந்த எருமைகளை கவனித்தவாறு 
காத்திருந்தான் . சிறிது நேரத்திற்குப்பிறகு வயல்களின் 
வழியே கடந்து நீரோடையை நோக்கி வந்து 
கொண்டிருந்த ஒரு பெண் எருமைமாட்டை கண்டான் 
அம்பை எடுத்து நாணில் வைத்து முறுக்கேற்றினான் . 


POY 


Rooooo 


| அந்த எருமை மிக மெதுவாக வந்துகொண்டிருந்தது . 
எருமை மாட்டை பார்த்துக்கொண்டே இருந்த அந்த 
மனிதனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை , 
உறங்கிவிட்டது போல தோன்றியது . அனால் மீண்டும் 
| அந்த எருமைமாட்டை பார்க்க முயற்சித்தபோது அந்த 
| எருமை அங்கே இல்லை பதிலாக ஒரு இளம் பெண் மெல்ல 
| நடந்து வந்து கூழாங்கற்களுக்கு அருகில் 
நிறைந்திருந்த நீரை குடித்தாள் . அவள் அங்குள்ள 
பெண்கள் போல் இல்லை . அவள் உடைகள் வித்தியாசமாக 
இருந்தன அவள் தலை முடி சீவி முடிக்கப்படவில்லை 
காட்டுப்பூக்கள் சேஜ் மற்றும் புரோனி வாசம் 
அவளிடமிருந்து வந்தது . அவளை அவன் விரும்புவதை 
அவன் உடனே உணர்ந்தான் . 


சமாக 


POY 


Nobonos 


அவள் " நான் எருமை மாடுகளின் நாட்டிலிருந்து 
வருகிறேன் " என்றாள் . எங்களைப்பற்றி நல்ல 
எண்ணங்கள் நீ கொண்டிருப்பதால் எங்கள் 
நாட்டு மக்கள் உன்னை சந்திப்பதற்காக என்னை 
இங்கே அனுப்பிவைத்தார்கள் . நீ அன்பான நல்ல 
மனிதன் என்று அவர்களுக்கு தெரியும் . நான் உனக்கு 
நல்ல மனைவியாவேன் . எனது நாட்டு மக்கள் 
நம்மிடையே உள்ள பரஸ்பர அன்பு 
எல்லாரும் பின்பற்றக்கூடியவகையில் உதாரணமாக 
இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் . 


அந்த இளம் மனிதனும் அந்த அழகான இளம் பெண்ணும் திருமணம் 
செய்துகொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு 
கன்னுக்குட்டி என்று பெயரிட்டார்கள் அவர்கள் வாழ்கை நல்லபடியாக சென்றது 
ஆனால் அந்த இளம் மனிதனின் உறவினர்கள் அவன் மனைவியை 
விரும்பவில்லை . அவர்கள் அடிக்கடி அவர்களிடையே அன்பு குறைவான 
வார்த்தைகளை கூற முற்பட்டனர் .தனக்கென்று குடும்பமே இல்லாத ஒரு 
பெண்ணை திருமணம் செய்துகொண்டதாக கூறினார்கள் . அவள் செயல்கள் 
எல்லாம் வித்தியாசமாக மிருகத்தை ஒத்ததாக இருப்பதாக கூறினார்கள் . அவள் 
ஒருபோதும் நமது குடும்பத்தில் ஒரு நபராக ஆக மாட்டாள் என்றனர் . 


ஒருநாள் வேட்டைக்காக அந்த இளம் மனிதன் தொலைவே சென்றிருந்தபோது 
அவன் உறவினர்கள் அவன் மனைவியிடம் வந்து கூறினார்கள் ," நீ இங்கு வந்தே 
இருக்கக்கூடாது . நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே சென்றுவிடு . நீ ஒரு மிருகம் 
போன்றுதான் இருக்கிறாய் . " என்றார்கள் . இதை கேட்டவுடன் அவள் தனது 
மகனை அழைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்த இடத்தைவிட்டு சென்றுவிட்டாள் . 


அந்த இளம் மனிதன் வீடு திரும்பியபோது அவன் 
மனைவியும் குழந்தையும் அந்த இடத்தைவிட்டு 
சென்றுவிட்டதை அறிந்தான் . என்ன நடந்தது என்று 
அறிந்தபோது அவன் கோபப்பட்டான் அவர்களை 
திருப்பி அழைத்துவர உடன் புறப்பட்டான் 


அவர்கள் சென்ற காலடிகளை தொடர்ந்து சென்றான் 
அது அவனை நாட்டுக்கு வெளியே கொண்டு 
சென்றது . பகல் முழுதும் அவன் வெட்டுக்கிளிகள் 
சத்தத்தை கேட்டு கொன்டே சென்றான் . மாலை வந்த 
போது அவன் சிறிது தூரத்தில் ஒரு குடிசை ஒன்றில் 
சமைக்கும் புகை வந்துகொண்டிருந்ததை கண்டான் . 


| அந்த குடிசைக்குவெளியே அவன் மகன் விளையாடிக்கொண்டிருப்பல 
கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான் . அந்த கண்ணுகுட்டிப்பையன் அவன் 
அப்பாவை பார்த்ததும் அவன் நோக்கி ஓடி வந்தான் .நீங்கள் எங்களை 
தேடிவந்தது மிக்க மகிழ்ச்சி அப்பா , உங்களுக்கான உணவை அம்மா 
தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறி அவன் அப்பாவை 
கைபிடித்து உள்ளே கூட்டிப்போனான் . சமையல் வாசனை அந்த இடம் 
முழுவதும் நிறைந்திருந்தது . அவன் மனைவி அவன் முன்னே ஒரு முழு 
கிண்ணம் சூப் வைத்தாள் . நான் எனது வீட்டிற்கு போகிறேன் உங்கள் 
உறவினர்களோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது . எங்களை பின் 

தே .பின்தொடர்ந்தால் உனக்கு ஆபத்து என்றாள் ."நான் 
உங்களை விரும்புகிறேன் எங்கே நீயும் மகனும் செல்லுகிறீர்களோ 
அங்கே நானும் வருவேன் " என்றான் . 
வானத்தை பார்த்தபடியே அந்த இளம் மனிதன் கண் விழித்தபோது 
குடிசையை காணோம் . ஒருவரும் அங்கு இல்லை . அது ஒரு கனவுபோல் 
| இருந்தது . ஆனால் ஒரு குடிசை இருந்ததற்கான வட்டம் அந்த 
| புல்வெளியிடை தெரிந்தது அவன் மனைவியும் மகனும் சென்றதற்கான 
அடையாளங்கள் தெரிந்தன . 


AICO 


அந்த இளம் மனிதன் அந்த அடையாளங்களை தொடர்ந்து 
சென்றான் . அன்று மாலை அவன் அதே போல ஒரு குடிசையை 
சென்று அடைந்தான் . அந்த கண்ணுகுட்டிப்பையன் அவன் 
அப்பாவை பார்த்ததும் அவன் நோக்கி ஓடி வந்தான் . " அப்பா நீங்கள் 
இனிமேல் தொடர்ந்து வருவதை அம்மா விரும்பவில்லை . நாளைக்கு 
அவள் இந்த ஆற்றை வற்ற செய்வாள் , அனால் உங்களுக்கு தாகம் 
எடுத்தால் நான் வந்த வழியில் பாருங்கள் உங்களுக்கு தண்ணீர் 
கிடைக்கும் ” என்றான் . 
அன்று இரவு அவன் மனைவி " என் மக்கள் அந்த பெரிய நதிக்கு அந்த 
கரையில் வசிக்கிறார்கள் , அவர்களுக்கு நான் வீடு திரும்புவது 
தெரியும் . அதோடு அவர்கள் உங்கள் உறவினர்கள் என்னை நன்றாக 
நடத்தவில்லை என்று கோபமாக இருக்கிறார்கள் . என்னை பின் 
தொடர்ந்து வர வேண்டாம் , உங்களை அவர்கள் கொன்று விட 
கூடும் ” என்றாள் . அவன் “ நான் எப்பொழுது சாகிறேன் என்பது 
எனக்கு பெரிதில்லை , ஏனெனில் உங்கள் இரண்டு பேரையும் நான் 
மிக விரும்புகிறேன் , அதனால் உங்களோடுதான் நான் வருவேன் 
என்றான் . 


அன்று இரவு அவன் அவளை ஒரு 
கயிறு கொண்டு அவனோடு சேர்த்து 
கட்டி கொண்டான் . அவள் நீண்ட 
கூந்தலை கையில் சுற்றி கொண்டு 
தூங்கினான் . 


ஆனால் மீண்டும் அந்த இளம் மனிதன் 
தனியாகவே கண் விழித்தான் . அந்த புல்வெளியில் 
எருமைமாடும் , அதன் கன்றுக்குட்டியும் உடன் சேர்ந்து 
சென்றதற்கான அடையாளம் மட்டும் தெரிந்தது . அந்த 
அடையாளங்களால் அவன் 
ஆச்சரியப்பட்டுக்கொண்டிருந்தபோது சிறு பறவைகள் 
கூட்டம் ஒன்று அவன் அருகே பறந்து சென்றது 
" அவர்கள் வீடு சென்றுவிட்டனர் . அவர்கள் வீடு 
சென்றுவிட்டனர் ." என்று பறவைகள் கத்தின . 


அதைக்கேட்டு நடந்து சென்ற அடையாளங்கள் 
தனது மனைவி , குழந்தையினுடையது என்று 
அறிந்தான் அந்த அடையாளங்கள் உயரமான 
இடத்திற்கு கூட்டிச்சென்றன .வரிசையான மரங்கள் 
வளைந்துசெல்லும் ஆற்றை நோக்கி சென்றன . ஆறு 
காய்ந்திருந்தது .இருந்தாலும் அவன் பையன் கூறியது 
போல அந்த குட்டி மாட்டின் காலடி தடத்தில் மட்டும் 
தண்ணீ ர் இருந்தது . 


அந்த உயரமான இடத்திலிருந்து எருமைமாட்டு தேசத்தின் 
பல்வேறு அமைப்புக்களைக்கண்டு ஆச்சரியப்பட்டான் அவன் 
கீழே இறங்கி ஆற்றை நோக்கி நடந்தபோது ஒரு கண்ணுக்குட்டி 
அவனை நோக்கி ஓடிவந்தது ." அப்பா;திரும்பி சென்றுவிடுங்கள் 
அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் .திரும்பிவிடுங்கள் 
" என்றது அனால் அந்த இளம் மனிதன் பதில் கூறினான் 
"இல்லை மகனே நான் எப்போதும் உன்னுடனும் ,உன் 
அம்மாவுடனும் இருப்பேன் . " என்றான் " 


அப்படியெனில் தங்கள் வீரமானவர்தான் " என்றான் அந்த கன்னுக்குட்டி 
பையன், என்னுடைய தாத்தாதான் இந்த எருமை தேசத்துதலைவர் 
எந்தவிதத்திலும் பயப்படாதீர்கள் பயந்தால் அவர்கள் உங்களை நிச்சயமாக 
கொன்றுவிடுவார்கள் . என்னையும் , என் அம்மாவையும் அடையாளம் 
காணும்படி உங்களிடம் கூறுவார்கள் . ஆனால் உங்களுக்கு நாங்கள் 
எல்லோரும் ஒரேமாதிரியாகத்தான் தெரிவோம் எங்களை வரிசையாக 
அவர்கள் நிறுத்தும்போது நான் எனது இடது காதை ஆட்டுவேன் , அதிலிருந்து 
என்னை தெரிந்துகொள்ளுங்கள் . அம்மாவின் பின்புறம் ஒரு இறகை 
ஒட்டிவைத்திருப்பேன் . அதைக்கொண்டு அம்மாவையும் கண்டுகொள்ளுங்கள் 
நீங்கள் எங்கள் இருவரையும் கண்டு பிடித்துவிட்டால் நீங்கள் பாதுகாப்பாக 
இருப்பீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் " என்றான் 


அந்த வயதான எருமை உரக்க கத்திகொண்டே கூட்டாத்திலிருந்து வெளியே வந்தது . அதன் 
| கால் பட்டதும் பூமி அதிர்ந்தது . அது சரியாக அந்த இளம் மனிதன் முன் வந்து நின்றது பூமியை 
நோண்டி பூமி புயலை வரவழைத்தது கொம்பிலிருந்த செறிவான தூரிகை 
ஆட்டியது . அந்த இளம் மனிதன் சிறிதுகூட பயம் இன்றி அப்படியே நின்றான் . 
ஆகா இந்த மனிதன் உறுதியான மனம் படைத்தவனாக இருக்கிறான் " . என்று மூச்சிரைக்க 
கூறியது ."உன்னுடைய தைரியத்தால் நீ உன்னை காப்பாற்றிக்கொண்டாய் . என் பின்னால் வா " 
| என்றது . அந்த வயதான எருமை வழியை காட்டியது மற்ற மாடுகளும் அமைதியாக பின் 
தொடர்ந்தன . நடுவே வர்ணம் பூசப்பட்ட குடிசை இருந்தது . 


| முழு எருமைமாட்டு நாடும் அழகான வட்டங்களால் ஆக்கப்பட்டிருந்தது .கன்றுக்குட்டிகள் 
உள்வட்டத்தில் இருந்தன . அடுத்து சற்று வயதான அடுத்தவட்டம் பசுக்களும் 
எருமைகளும் அதனதன் வயதிற்கேற்ப அடுத்தடுத்த வட்டத்தில் நின்றிருந்தன . 


" அனைவரும் நிமிருங்கள் " என்றது 
அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் கூறியது . " 
உன் உறவினர்கள் என் மகளை 
அவமதித்துவிட்டார்கள் . ஆனால் நீ உன் 
மனைவியையும் மகனையும் விரும்புவதால் 
இங்கு வந்திருக்கிறாய் எனவே அவர்களை 
கண்டுபிடித்துக்கொள் என்றது 
கண்டுபிடிக்காவிட்டால் உன் ஒரு சொட்டு 
ரத்தம்கூட மீதம் இல்லாதவகையில் 
புரட்டி எடுத்துவிடுவோம் " என்றது 


6160 


அந்த இளம் மனிதன் இளம் கண்ணுகுட்டிகள் 
முன் சென்றான் அவை தோற்றத்தால் ஒரேமாதிரி ie 
தெரிந்தன . ஆனால் ஒன்றுமட்டும் ஈயினால் 
அட்டியது போன்று காதை ஆட்டியது . அவன் தன 
கையை அந்த கன்னுகுட்டி தலையில் வைத்தான் 
" என் மகன் " என்றான் . " என் மகன் என்றான் . 
கூட்டத்திலிருந்து ஆச்சர்ய ஒலி கிளம்பியது 
" இவன் ஒரு அற்புதமான மனிதனாக 
இருக்கவேண்டும் ." என்றார்கள் . 


பிறகு அவன் பசுக்கள் நின்றிருந்த வட்டத்தை 
சுற்றி வந்தான் .மீண்டும் அவைகள் பார்க்க ஒரே 
தோற்றத்தில் இருந்தன . அவள் பின்புறத்தில் 
ஒட்டிக்கொண்டிருந்த முட்செடியை வைத்து 
மனைவியை கண்டுபிடித்து " என் மனைவி " என்றான் . 
- மீண்டும் எருமை மாடு நாட்டு கூட்டத்திலிருந்து 
ஆச்சர்ய ஒலி கிளம்பியது . " அவன் தன் மனைவியை 
அழைத்துவிட்டான் " . 


இதோ எதிரில் இருக்கும் இந்த மனிதன் "தன மனைவியையும் 
, குழந்தையையும் மிகவும் விரும்புகிறான் , அவர்களுக்காக அவன் 
தன் உயிரைவிடவும் தயாராக இருக்கிறான் " என்று அந்த 
வயதான எருமை கூறியது . அவனை நம்முள் 
ஒருவணாக்கவேண்டும் . வேறு நினைவுகள் இன்றி நாம் 
அனைவரும் இதை செய்துமுடிக்க ஒன்றாக வேண்டும் என்றது . 
அந்த இளம் மனிதன் அந்த குடிசைக்கு 
அழைத்துச்செல்லப்பட்டான் . அதற்குள் அவனை விட்டு கதவை 
மூடி கட்டி விட்டார்கள் . 
அவன் எருமை மாட்டின் கொம்பும் குளம்புகளும் உள்ள தோலை 
அணிந்து கொண்டு உள்ளே இருந்தான் . மூன்று நாட்கள் 
அவனை எருமைகள் சூழ்ந்திருந்தன . தொடர்ந்து எருமைமாட்டு 
முனகலுடன் கூடிய காற்று நிரம்பியிருந்தது . 


வ 


A 


வை 


நான்காவது நாள் அந்த எருமைகள் திடீரென்று பாய்ந்து 
குடிசையை புரட்டி எடுத்தன அந்த இளம் மனிதன் சேரும் 
சகதியுமாக மாறும் வரை புரட்டியெடுத்தன அவன் 
உடலிலிருந்து மூச்சை உறிஞ்சி வெளியே எடுத்துவிட்டு 
, புது மூச்சை அவன் உள்ளே நிரப்பின . அவன் மனித 
வாடை போகும் வரை அவனை புரட்டி புரட்டி நக்கின 
அவன் எழுந்து நிற்க முயன்றான் அனால் அவனால் 
முடியவில்லை . அவன் எருமை போல குரல் எழுப்பவே , 
எருமை மாடுகள் மேலும் மேலும் முயன்றது . 

கடைசியில் அவன் தனது நான்கு 
கால்களில் ஒரு இளம் எருமை மாடாக 
எழுந்து நின்றான் . 


ம 


அது ஒரு அற்புதமான நாள் . மனிதர்களும் எருமைமாடு நாட்டினர்க்கும் 
உறவு ஏற்பட்டுவிட்டது . அது கடைசிவரை நிலைத்து நிற்கும் ஒரு 
தைரியமான இளம்மனிதன் தனது மனைவி மீதும் , குழந்தை மீதும் கொண்ட 
அன்பினால் எருமையாக மாறிப்போனது பற்றி நினைவுகூறப்படும் . 
இன்னும் பிறக்காத எதிர்கால குழந்தைகளுக்காக அந்த எருமைகள் தங்கள் 
உடலை கொடுக்க சம்மதித்தன . அது அந்த ஆண்டவன் விருப்பம் . 


நாம் எல்லாரும் உறவினர்களே! ! 


ISBN 0 -02- 737720 - 2 

15 


